அலிபாபாவும் 
நாற்பது திருடர்களும் 


- 


விசுவாசத்தின் கதை 


நன் 


0000000 


IL 


பெர்சியாவில் உள்ள ஒரு ஊரில் அலிபாபா என்றொரு மனிதன் 
வாழ்ந்து வந்தான் . அவன் ஒரு ஏழை விறகு வெட்டி . ஒவ்வொரு 
நாளும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு 
வயிற்றுப்பாட்டிற்கே போராட்டம் தான் . அவன் விரும்பியதெல்லாம் , 
ஊரில் ஒரு கடை வைத்து , அண்டை அயலார்க்கு பொருட்களை 
விற்று , குடும்பத்திற்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதே 
ஒரு நாள் அலிபாபா காட்டில் விறகு வெட்டிக் கொண்டிருந்த போது 
ஒரு பெரும் குதிரைப் படை நெருங்கி வருவதை கண்டான் 
அலிபாபா அவர்களை கொள்ளையர்கள் என்று நினைத்ததால் , 
கிடுகிடுவென்று ஒரு மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான் . அலிபாபா 
அந்த படையில் 40 பேர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணித் 
தெரிந்துகொண்டான் . அவன் மிகவும் கேள்விப்பட்டிருந்த பொசியா 
முழுவதும் அஞ்சி நடுங்கிய கொடூரமான நாற்பது கொள்ளையர்களின் 
குழுவாக இது இருக்குமோ என்று அவன் பயந்தான் . 
அவர்களின் தலைவன் குதிரையை விட்டு இறங்கி ஒரு புதருக்குப் 
பின்னால் தெரிந்த பெரிய பாறையை நோக்கி நடந்தான் . பாறையின் 
அருகில் சென்று அந்த குண்டன் " திறந்திடு சீசேம்! " என்று கூவுவது 
அலிபாபாவுக்கு தெளிவாகக் கேட்டது . பாறையின் நடுவில் ஒரு கதவு 
திறந்தது ! 


0000000 


A0001005AAN 


கதவிற்குப் பின் ஒரு ரகசிய குகை இருந்தது . திருடர்களின் 
தலைவன் முதலில் உள்ளே நுழைந்தான் , மற்ற கொள்ளையர்கள் 
அவனைப் பின்தொடர்ந்தனர் . குகையில் இருந்து திருடர்கள் 
வெளியேறும் வரை அலி பாபா காத்திருந்தான் . " மூடிடு சீசேம் ! " என்று 
தலைவன் சொன்னதும் கதவு மூடிக்கொண்டது . பின்னர் திருடர்கள் 
திரும்பிச் சென்றனர் . 
அவர்கள் போய்விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்தபின் அலிபாபா 
பாறையின் அருகில் சென்று " திறந்திடு சீசேம் ! " என்று சொன்னான் . 
கொள்ளைக்கூட்டத் தலைவனுக்குத் திறந்ததைப் போலவே 
அதிசயமாக அவனுக்காகவும் கதவு திறந்தது . 
அலிபாபா உள்ளே நுழைந்ததும் கண்டது ஒரு மிகப் பெரிய 
அறையை. அங்கு ஒரு அங்குலம் விடாமல் எங்கு பார்த்தாலும் பல 
வகையான மதிப்புமிக்க பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தன . 
தங்கம் , வெள்ளி, வைர நகைகள் அலி பாபாவின் கண்களை கூச 
வைத்தன . கொள்ளையர்கள் விரைவில் திரும்பி வந்துவிட்டால் ? 
என்று அஞ்சி , அவன் தூக்கக் கூடிய அளவுக்கு தங்க நகைகளை 
விரைவாக அள்ளிக் கொண்டான் . அவசர அவசரமாக குகையை 
விட்டு வெளியே வந்தாலும் " மூடிடு சீசேம் ! " என்று மறக்காமல் 
சொல்லிவிட்டுத் தான் வந்தான் . 


TO 


OTO-TON 


90OOOOOO 


54010101010101010 


ரகசிய கதவின் பக்கத்தில் ஒரு தங்க நாணயம் தனது 
ஆடைகளிலிருந்து விழுந்ததை அலிபாபா கவனிக்கவில்லை . 
அதிர்ஷ்டவசமாக திருடர்களும் அதே நாளிலோ மறுநாளோ சில 
பல நாட்களிலோ கவனிக்கவில்லை . சில வாரங்கள் கழித்து 
கொள்ளைக்கூட்டத் தலைவன் ஒரு நாள் சூரிய ஒளியில் நாணயம் 
ஒளிர்வதைக் கண்டு விட்டான் . மிகவும் கோபத்துடன் " நம் 
மறைவிடத்தை வெளிப்படுத்தும்படியாக யார் இதை கீழே 
போட்டது ? என்று தனது 39 கொள்ளையர்களைப் பார்த்து 
கத்தினான் . 
திருடர்கள் , " தலைவா இதுபோன்ற தவறுகளுக்கான தண்டனை 
மிகவும் கடுமையானது என்று எங்களுக்குத் தெரியும் , நிச்சயமாக 
நாங்கள் யாரும் இதைச் செய்யவில்லை " என்றனர் . 
" அப்படியானால் நம்மை யாரோ பார்த்துவிட்டார்கள் " என்று 
தலைவன் உறுமினான் . அவன் இங்கும் அங்குமாக வேகமாக 
நடந்தபடியே யோசித்தான் . திருடர்கள் அவனை பயத்துடன் 
நோக்கினார்கள் . சில நிமிடங்கள் கழித்து அவன் "ஊரில் புதிதாக 
யார் பணக்காரர் ஆகியிருக்கிறார் என்று கண்டுபிடிப்போம் . அந்த 
மனிதனும் அவனது குடும்பத்தினரும் சாக வேண்டும் " என்றான் . 


101010101010101010100 


00000 


இப்போது அலிபாபா தான் கனவு கண்டது போல கடையைத் 
திறந்துவிட்டிருந்தான் . அவன் ஒரு நியாயமான , தாராள 
குணமுள்ள கடைக்காரனாக இருந்தான் . குடும்பத்தில் ஒரு 
குறையும் இல்லாமல் , அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தான் . 
அண்டை அயலார் அனைவரும் அவனுடைய நண்பராயினர் . 
அலிபாபா, மோர்கியானா என்ற அழகான , புத்திசாலியான இளம் 
பெண்ணை உதவியாளராக நியமித்தான் . கடையில் தனது 
வேலையை அவள் விரும்பிச் செய்தாள் . மேலும் மோர்கியானா 
அலிபாபா மீதும் அவனது குடும்பத்தினர் மீதும் மிகவும் அக்கறை 
கொண்டிருந்தாள் . 
ஒரு நாள் ஒரு அந்நியன் கடைக்கு வந்தான் . அவன் உரிமையாளர் 
அலிபாபா பற்றி மோர்கியானாவிடம் பலப்பல கேள்விகளைக் 
கேட்டான் . அந்நியனின் இந்த கேள்விகள் மோர்கியானாவை 
கவலையடையச் செய்தன . அவள் கடையில் விழிப்புடன் இருக்க 
வேண்டும் என்று முடிவு செய்தாள் . அந்நியன் உண்மையில் 
மாறுவேடத்தில் வந்த திருடன் . திருடன் கொள்ளையர்களின் 
குகைக்குத் திரும்பி " தலைவா , அவனது பெயர் அலிபாபா 
நகரத்தில் புதிதாக கடை வைத்திருக்கிறான் . சில வாரங்கள் 
முன்வரை ஏழை விறகுவெட்டியாய் இருந்தவன் ." என்று 
சொன்னான் . 


" இன்றிரவு திரும்பிச் சென்று அவன் வீட்டுக்கதவில் சுண்ணாம்பால் 
அடையாளம் போட்டு வை ." என்று உத்தரவிட்டான் தலைவன் . ” பிறகு 
நான் இருபது பேருடன் அந்த வீட்டிற்கு சென்று அவன் கதையை 
முடிக்கிறேன் . " என்றான் . 
தலைவன் சொன்னது போலவே இருளில் பதுங்கிப் பதுங்கி சென்று 
அலிபாபாவின் வீட்டுக்கதவில் அடையாளம் போட்டான் அந்த 
திருடன் . ஆனால் அவனுக்குத் தெரியாது புத்திசாலியான 
மோர்கியானா அவனைப் பார்த்துவிட்டாள் என்பது . மோர்கியானா 
அவன் போன பிறகு எல்லா வீட்டுக் கதவுகளிலும் அதே 
அடையாளத்தைப் போட்டு வைத்தாள் ! 
கொள்ளைக்கூட்டத் தலைவன் இருபது திருடர்களுடன் அன்றிரவு 
வந்த போது எல்லாக் கதவுகளிலும் அடையாளம் இருந்ததால் எந்த 
வீட்டை தாக்குவது என்று தெரியாமல் வெட்கத்துடன் 
திரும்பிப்போனார்கள் . 
" இந்தக் காரியத்தை யார் சரியாக செய்யமுடியும் ” என்று 
கோபத்துடன் கேட்டான் தலைவன் . 
ஒரு தைரியசாலி திருடன் முன்வந்தான் . 
" இந்தா இந்த சிவப்புக்கல்லால் குறி போடு . நான் 30 பேரோடு 
அலிபாபா வீட்டை தாக்குகிறேன் ” என்றான் தலைவன் . 


101010910000000000000000006 


VAVVVVVVVAVVAN 


AAAAAAAAAAAB 


இந்த முறையும் மோர்கியானா எல்லா வீட்டுக் கதவுகளிலும் அதே 
அடையாளத்தைப் போட்டு வைத்தாள் ! திருடர்கள் மறுபடியும் 
ஏமாந்தார்கள் . 
கொள்ளைக்கூட்டத் தலைவன் தனது முழு திறமையையும் 
அலிபாபாவுக்கு எதிராக பயன்படுத்த முடிவு செய்தான் . நாற்பது 
திருடர்களும் ஒன்று கூடி ஒரு திட்டத்தை உருவாக்கினர் . தலைவன் 
எண்ணெய் வியாபாரியாக வேடம் போட்டுக்கொண்டு 39 பீப்பாய்களை 
கழுதைகள் மேல் ஏற்றிச் செல்வான் . திருடர்கள் பீப்பாய்களுக்குள் 
ஒளிந்துகொண்டு தங்கள் தலைவனின் சமிக்ஞைக்காக 
காத்திருப்பார்கள் . அருமையான திட்டம் தான் ! 


க 


அன்று அந்தி சாயும் நேரம் அலிபாபாவின் கடைக்குப் போய்ச் 
சேர்ந்தார்கள். "நாளை சந்தையில் விற்பதற்காக எண்ணெய் கொண்டு 
வந்திருக்கிறேன் . இன்றிரவு நானும் எனது சாமான்களும் பாதுகாப்பாக 
தங்க ஒரு இடம் வேண்டும் . உங்கள் இடத்தில் தங்கலாமா? " என்று 
நயவஞ்சகத்துடன் கேட்டான் தலைவன் . 
தாராள குணமுள்ள அலிபாபா " நிச்சயமாக உங்கள் சாமான்களை 
பின்னறையில் வைத்துக்கொள்ளுங்கள் . அங்கே கழுதைகளுக்கு 
புல்லும் இருக்கிறது . பிறகு எங்களுடன் உணவு அருந்த வாருங்கள் " 
என்று பதிலளித்தான் . 


PSAO000000AAAAAAA 


முற்றத்தில் , தலைவன் தனது ஆட்களிடம் , " என் சமிக்ஞை 
கிடைத்தவுடன் பீப்பாய்களை விட்டு வெளியே வந்து வீட்டைத் 
தாக்குங்கள் " என்று கிசுகிசுத்தான் . 
அலிபாபா குடும்பத்தின் விருந்தாளிக்கு உணவளிக்க 
மோர்கியானாவும் உதவினாள் . எந்த வியாபாரி சந்தைக்கு இவ்வளவு 
சீக்கிரம் வருவான் என்று அவள் சந்தேகப்பட்டாள் . ஆனால் 
எண்ணெய் வியாபாரி மிகவும் கண்ணியமானவனாகத் தெரிந்தான் . 
எல்லோரும் படுக்கச் சென்ற பிறகு , மோர்கியானா வீட்டை சுத்தம் 
செய்யத் தொடங்கும்போது அவளுடைய விளக்கில் எண்ணெய் 
தீர்ந்து போய்விட்டது . இருட்டில்தான் சுத்தம் செய்ய வேண்டும் 
என்று அவள் நினைக்கும் போது முற்றத்தில் இருக்கும் எண்ணெய் 
பீப்பாய்கள் நினைவுக்கு வந்தது . அவள் ஒரு பீப்பாயிடம் போனாள் . 
அதன் உள்ளிருந்து ஒரு குரல் கிசுகிசுத்தது . " நேரமாகி விட்டதா ? " 
மோர்கியானா ஆபத்தை உணர்ந்தாள் . அவள் , " இன்னும் இல்லை , 
ஆனால் விரைவில் " என்றாள் . 
பின்னர் , ஒவ்வொரு பீப்பாயையும் சுற்றி வைக்கோலைப் போட்டு 
தீயைக் கொளுத்தி விட்டாள். 39 பயந்தாங்கோளி திருடர்களும் 
இருமிக்கொண்டு பீப்பாய்களிலிருந்து வெளியேறி , தீயிலிருந்து தப்பி 
ஓடிவிட்டார்கள் . 


PASS000000000000 
0359 

RS/ 


600 
- 
0000000000000 


திருடர்களின் தலைவன் தனது சமிக்ஞையை கொடுத்த பின்னும் , 
அவனது ஆட்கள் யாரும் வரவில்லை . மீண்டும் ஏதோ சறுக்கி 
விட்டது என்றுணர்ந்த தலைவன் குகைக்குத் திரும்பினான் . 39 
கொள்ளையர்களில் ஒருவன்கூட அங்கில்லை எத்தனை நாட்கள் 
ஆனாலும் பரவாயில்லை தான் மட்டுமே பழிவாங்கலைத் 
திட்டமிடவும் தனது தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தவும் 
முடிவு செய்தான் தலைவன் . 
அவன் ஒரு கடை உரிமையாளர் போல மாறுவேடம் 
போட்டுக்கொண்டு , ஊருக்குள் சென்று , ஒரு சத்திரத்தில் 
தங்கினான் . அலிபாபாவின் கடைக்கு எதிரேயே ஒரு கடையைத் 
திறந்தான் . கோஜியா ஹாசன் என்ற பெயரில் பல மாதங்கள் 
வாழ்ந்தான் . சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் . 
சிறிது காலம் கழித்து அலிபாபா புதிய கடை உரிமையாளரை இரவு 
விருந்திற்கு அழைத்தான் . கோஜியா ஹாசன் பெருந்தன்மையுடன் 
அதை ஏற்றுக்கொண்டு , ஒரு கூடை நிறைய பரிசுப் 
பொருட்களோடு வந்து அலிபாபாவையும் அவனது 
குடும்பத்தினரையும் புன்னகையோடு சந்தித்தார் . 
நாகரீகமான வெளித்தோற்றத்தில் , கோஜியா ஹாசன் தனது 
ஆடையில் ஒரு குறுவாளை மறைத்து வைத்திருந்தான் . அந்த 
வாள் அலிபாபாவையும் அவரது மகனையும் கொல்வதற்காக 


மோர்கியானா தான் முதலில் குறுவாளைப் பார்த்தாள் . அலி 
பாபாவின் வீட்டுக்கு எண்ணெய் வணிகராக வந்த அதே ஆள் தான் 
இது என்று கண்டுகொண்டாள் . 
மோர்கியானா விரைவாக ஒரு திட்டத்தை யோசித்தாள் . அவள் 
நீளமான தாவணியும் பாவாடையும் அணிந்து கொண்டு , 
விருந்தினருக்காக நடனமாட சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தாள் . 
மோர்கியானா நடனமாடிக்கொண்டே கோஜியா ஹாசனுக்கு 
பின்னால் சென்று தாவணியை லேசாக அனது கைகளில் சுற்றிக் 
கட்டி பின்னர் வேகமாக இழுத்தாள் . அவனால் நகர முடியவில்லை. 
" நீ எங்கள் விருந்தாளியை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ? " 
என்று கத்தினான் அலிபாபா . 
" இவன் உங்கள் எதிரி உங்களைக் கொல்ல ஒரு குறுவாளை 
வைத்திருக்கிறான் ! " உடனே அலி பாபாவின் மகன் வாளைக் 
கைப்பற்றினான் . திருடர்களின் தலைவன் சிறையில் 
அடைக்கப்பட்டான் . 
" என் உயிரைக் காப்பாற்றியதற்கு உனக்கு மிகவும் 
கடமைப்பட்டிருக்கிறேன் மோர்கியானா . தயவு செய்து என் மகனை 
திருமணம் செய்து கொண்டு எங்கள் குடும்பமாகிவிடு " என்று 
சொன்னான் அலிபாபா மோர்கியானா ஒப்புக் கொண்டதும் , அவர்கள் 
ஒரு அற்புதமான திருமணம் நடத்திக் கொண்டாடினர் . 


0.0.0.01-010-01-0-101010101010101010-01-01-10 


விசுவாசம் 


%%%%%%%%APPAPPAPPOWD%009 


அலிபாபாவிடம் பணியாற்றிய மோர்கியானா மிகவும் 
விசுவாசமாக இருந்தாள் . குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக 
இல்லாவிட்டாலும் அலிபாபாவிற்கும் அவனது 
குடும்பத்தினருக்கும் அவள் மீண்டும் மீண்டும் உதவினாள் . 
தன்னிடம் எப்பொழுதும் கருணையுடன் 
நடந்துகொள்பவர்களுக்கு எந்த தீமையும் நடக்க அனுமதிக்க 
முடியாது என்று நினைத்தாள் . அலிபாபா எப்போதும் அவளை 
குடும்ப உறுப்பினராகவே நினைத்து நடத்தியதால் , அவள் 
அவனுக்கு விசுவாசமாக இருந்தாள் . 
ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பது என்பது கடினமான 
காலங்களில் கூட அவருடன் நின்று உதவுவது தான் . 
மற்றவர்கள் எல்லோரும் விட்டு விலகினாலும் நீங்கள் 
அவருடன் நிற்பீர்கள் என்று காட்டுவது தான் . 
" விசுவாசமானவர் " என்று சொல்லப்படும் ஒருவரை நீங்கள் 
கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த நபரை விசுவாசமாக்கியது 
எது ? 


. 
40140146 
. 
வMை 


